சிவம. 


திரு. ல, காமேச்வர சர்மா, B. 5௦. Hons. 
அவர்கள்‌ இயற்றியது. 








க ட்டையூர்‌ திருவாளர்‌ | 
வெ, கா. லட்சுமணஞ்‌ செட்டியார்‌ 


வார்கள்‌ 
அறுபதாவது ஆண்டூ நிறைவின்‌ நினைவுக்குறியாக 
வேளியிடப்பட்டது. 
வெளியிட்டோர்‌ 


இயர்‌ ங்கை இல்லாம்‌ 


துக்‌ காட்டை. 


ஜன மித்திரன்‌ பிரஸ்‌, அக்‌ ரகாட்டை, 


ஈஸ்வர. வல்‌, அவணியமி. 





Digitized By Roja Muthiah Research Library 


ROJA M 


ம்‌ HOSPITAL STREET 
- M. DIST IND] 


பதிப்புரை. 


UTHIAK 


இயற்கைக்கு மாருன வாழ்க்கையினால்‌ 
கான உடலுயிர்களுக்கு கோயும்‌ பலவின 
மும்‌ வருகின்றன; உடலுயிர்கள்‌ நிறைந்த 
சக்தியுடனும்‌ கோயற்றும்‌ இருக்சவேண்டு 
மாலை இயதிகைப்படி வாழவேண்டும்‌, 
மரநாய்‌ வந்தபின்‌ அதற்கு மருந்துண்டு 
குணமாக்கக்‌ கொள்ளலாமென் றிருப்ப த 
மதிமினம்‌; நோய்‌ நீக்கினாலும்‌ உடலுயிர்‌ 
களுக்கு முன்னிருந்த சக்தியும்‌ நேர்த்தியும்‌ 
திரும்பமாட்டாது. 


இவவுண்மையைத தாம்‌ உணர்ந்து 
அதன்படி ஒழுகி வநது நற்பயன்‌ கண்ட 
நல்லாராயெ கோட்டையூர்‌ திருவாளர்‌ வே, 
நா. லேட்சுமணன்‌ சேட்டியார்‌ அவர்கள து 
அறுபதாம்‌ ஆண்டு நிறைவு விழாவின்‌ சம 


Digitized By Roja Muthiah Research Library 


யத்தில்‌, அவ்வுண்மையைப்‌ பலரும்‌ அறி 
ந்து பயன்‌ படுமாறு, புதுக்கோட்டை இய 
கை வைத்திய க்கக்‌ காரியதரிசி திரு 
வாளா, ல. காமேச்வர சர்மா ௮ வர்கள்‌ எழு 
இய இச்சிறு நூல்‌ மெவெளியிடப்பட்டிருக்கி 
றது. திரு லெட்சுமணன்‌ செட்டியார்‌ 
அவர்கள, சீரிய ஒழுக்கமும்‌, மெய்யன்பும்‌, 
ஜீவகாருண்யமும்‌, படைத்தவர்‌, இயற்கை 
வைத்தியக்‌ கருத்துக்களை இம்மாதிரி இறு 
கூலஃள்‌ வாயிலாக, தமிழ்‌ நாட்டில்‌ பரப்பு 
வதில்‌ இவர்‌ பெரும்‌ ிதாண்டுஅற்றியிருக்கி 
ரூர்‌, இப்பெரியாருக்கு, ண்ட யுள, 
நோயற்ற வாழ்வு முதலிய எல்லா நலங்‌ 
களம்‌ எல்லாம வல்ல இறைவனருளால்‌ 
சித்‌ இக்குமரறு மவண்டுகின்‌ டிம்‌, 


இயற்கை இல்லத்தார்‌. 


புதுக்கோட்டை, 


Digitized By Roja Muthiah Research Library 


இயற்கை வாழ்வு, . 





உடம்பார்‌ அழியில்‌ உயிரார்‌ அழிவர்‌ 
திடம்பட மெஞ்ஞானம்‌ சேரவு மாட்டார்‌ 
உடம்பை வளர்க்கும்‌ உபாயம்‌ அறிந்தே 
உடம்பை வளர்த்தேன்‌ உயிர்‌ வளர்த்தேனே. 


(திரும இரம்‌,) 


இவவுலகில்‌ இகபர ஸாதன த்திற்கு 
வேண்டிய காரியங்களெல்லாம்‌ ஈம்‌ உட 
லாகிய கருவியைக்கொண்டே செய்யப்பட 
வேண்டியிருக்சிறது. உடலின்‌ தன்மைக்‌ 
கேறபவே நம்‌ காரியம்சுளும்‌ ஈடைபெறும்‌, 
வேலை செய்வதற்கு சக்தி வேண்டியிருக்‌ 
இறது; நம்‌ நாடிகளில்‌ ஓடுகிற உயிர்‌ சக்தி 
யைக்‌ கொண்டுதான்‌ நாம்‌ வேலை செய்‌ 
றோம்‌; உயிர்‌ சக்தியின்‌ ஓட்டத்தின்‌ வேக 
கீதை ஓக்சே ஈம்‌ திறமை இருக்கும்‌. காடி 
கள உறு ஜீயாகவும்‌, இரத்தக்‌ குழாயகளில்‌ 
அரந்நியச சரக்குசளின தடை இலலாமலும்‌ 
இருந்தால்‌, அதாவது உடல்‌ சத்தமாக 


Digitized By Roja Muthiah Research Library 


4 


இருந்தால, காம்‌ பூர்ண சக்தியுடன்‌ இருக்க 
லாம்‌. பூரண சக்தியே பேரின்பம்‌, உலக 
இன்பம்‌ இவ்லிரண்டிற்கும்‌ பொ துவாயெ 
சாதனம்‌, உடல நலத்‌ தனால்‌ ஏற்படும சக்தி 
யின்‌ மிகுதி ய, அவரவர்‌ நோச்கத்திக்கும்‌ 
முயற்சிக்கும்‌ தக்கவாறு, இம்மைப்‌ பயனை 
யோ, மறுமைப்‌ பயனை யா, சருவ தாகும்‌. 
உடல்‌ ஈல,ச்திறகான ஒழுச்சமும்‌ நல்‌ 
கொழுக்க த்தின்‌ ஒரு ப குதியாம்‌; அதுவே 

ல்லோழுக்க,த தின மகத்‌ பகுதி. அதவ 
எல்லா ஈல்லொழுக்கங்களுக்கும்‌ ௮ அடிப்படை 
யாயிருக்கிற ௮. 


உடல்‌ சக்த குன்‌ றியிருப்பதற்கு கார 
ணம, மமற்சசொல்லியபடி, உடலில ௮௬த 
தம்‌ (அந்நியச்‌ சரக்கு) நிமமபியிருப்பது 
தான. அதாவது உடல்‌ அம்தாமுகமாக 
சொயுற்றிருப்பததான. உயிர்‌ சக்தியின்‌ 
மபரிய பாகம்‌, கோயின்‌ காரணமாயை 
அசுத்தத்தை போக்குவ திலே ய செலவா 


Digitized By Roja Muthiah Research Library 


9 


இறது. இதனாலேதான்‌ “உடம்பார்‌ அழி 
யில்‌ உயிரார்‌ அழிவர்‌” என்று திருமக்திர 
ஆசிரியர்‌ கூறுகிறார்‌. உயிரால்‌ அழிந்தால்‌, 
உடல்‌ சக்த குன்றும்‌; அதனால்‌ ஈம்‌ தினசரி. 
லெளகேகே வேலைகளை செவ்வனே செய்ய 
முடியாது; இன்னும்‌ கடினமான வேலை 
யாகிய தியானம்‌, தவம்‌ இவைகளை செய்ய 
முயலஃவ முடியாது. 


ஆகவே, ஈம்‌ உடல்‌ பிணியறறு இருக 
தால்தான்‌ நம்‌ பிறவிப்‌ பயன்களை சாதித்‌ 
அக்கொள்ள முடியும்‌. உடல்‌ கெொயற்று 
இருந்தால்தான்‌, அதாவது சுத்தமாயிருக்‌ 
தால்தான்‌, மனம்‌ சுத்தமாயிருக்கும்‌. சுத்த 
மன தள்ளவன்‌ இயற்கையாகவே நல்‌ 
லொழுக்க முடையவஞாயிருப்பான்‌ இவனு 
க்கு அறம, பொருள்‌, இன்பம, வீடு, 
என்னும்‌ பிறவிப்‌ பயனகளைச சாததது 
கொள்வது எஸிது. கோய்‌ எனபது உடலில 
பகிர்முகமாக நாம்‌ காணும்‌ உபத்திரவம்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


0 


மாத்திரம்‌ கோயாகாது; அந்தர்‌ முகமாகவும்‌ 
உடலில்‌ கோயிருக்கலாம்‌, ஆகவே நாம்‌ 
முக்கியமாக வேண்டுவது நொயற்ற வாழ்வு, 
இதுவே குறைவற்ற செல்வம்‌, இந்த 
செல்வத்தை அடைவதற்கான சாதனம்‌ 
எது? நாம்‌ இயற்சைக்கு ஒத்துவாழ்வகே 
அச தற்கு சாதனமாகும்‌. இயற்கை என்பது 
தம்‌ உடல்‌ நலத்தைக்‌ காக்கும்‌ சக்தியே, 
இந்த சக்தியான அ இப்பிரபஞ்சம்‌ முழுவ 
தையும்‌ உண்டாக்கி, அதனுள்ளடங்கனெ ஓவ 
வொரு பொருளின்‌ இயற்கையாக நின்‌ அ, 
காப்பாற்றிவருகிற து. நம்‌ தேகமும்‌ இவற 
நில்‌ அடச்கமாகையால்‌ அஅவும்‌ இயற்கை 
என்ற சக்திக்கு ௮தினமே, நாம்‌ உண்ட 
உணவை சரிப்பதும்‌, மலத்தைக்‌ சழிப்ப 
தும்‌, உடலை வளர்ப்பதும்‌ எல்லாம்‌ இந்த 
சக்தியே. ஏதொ ஒரு தெய்வீகமான சக்த 
யான நம்‌ உடலை ஆண்டு காத்துவருகிற து 
என்பது கெளிவு. கோஃலய உண்டு பண்ணு 
வதம்‌, அதை வயப்படுத்துவதும்‌ இ௦த 


Digitized By Roja Muthiah Research Library 


1 


இயற்கையின்‌ தொழிலாக வேண்டும்‌. 
ஆசுவே இயற்கை கெறிப்படி நடப்பதே 
உடலை சுத்தமாகவும்‌ பூர்ண சக்தியுடனும்‌ 
வைத்திருப்பதற்கான சாதனமாகும்‌. 


இயற்கை தெறி 


சுருங்கக்கூறின்‌, இயற்கை மநெறியென்‌ 
பது பஞ்சபூத உறவாகும்‌, ஆகாயம்‌, வாயு, 
ஒளி, நீர்‌, மண்‌, என்று ஐது பூதங்கள்‌ உல 
க்களுக்கெல்ல!ம்‌ முதலானவை. இவற்றை 
சக்திகள்‌ என்று நாம்‌ கருதவேண்டும்‌. கட 
வுளது ஓர சக்தியானது இப்படி ஜர்தா 
யிற்று, இவற்றிலிருந்து மாம்‌ பிறந்தோம்‌. 
இவற்றிலேஃய காம்‌ வாழுகின்றோம்‌. அதா 
வது இந்த ஐந்து பூதங்களே ஈமக்கு ஆகார 
மாயிருக்கின்‌ றன, இவவைந்துக்கும்‌ மகி 
துததும்‌ அண்ணியதுமான ௫ ஆகாயமாம்‌. 
ஆகையால்‌ இ அ எல்லாத்தூக்கும்‌. 
மேலான சக்தி, உடலைக்காட்டி ஏம்‌, உயி 


ருக்ம்க இது உணவு. இது குறைந்தால்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


8 


உயிரின்‌ சக்தி குறையும்‌. வாயுவானது இத 
ற்கு அடுத்தது. ஓடிக்‌ கொண்மடயிருக்‌ 
கும்‌ காற்றில்‌ நலல வாயு உண்ட). அஅவே 
உயிருக்கு சக்தி தருவது.உஷ்ணக்‌ காற்றைக்‌ 
காட்டிலும்‌, குளிர்ந்த காற்றில்‌ பிராணவாயு 
அதிகமாக இருக்கிறது. சுத்தமாயும்‌, 
குளிர்ந்த தர்யும்‌ உள்ள காற்றோடு சாம்‌ உற 
வாடி.ப்‌ பழகவேண்டும்‌. 


ஒளியும்‌ உயிருக்குத்‌ தவையான உண 
வாகும்‌. வெட்ட வெளியில்‌, வெயில்பட. 
உடம்பால்‌ உழைக்கும்‌ ஏழைகள்‌, ஏராள 
மான ஒளியுணவை உண்டு வருகிறுர்கள்‌; 
இவர்களே உடல்‌ கலத்தில்‌ சிறந்தவராவர்‌, 
சூர்யனுடைய ஒளியினாலேஃய பூமியில 
வாழும்‌ ஸகல ஜீவ ஜந்‌ துக்க ளும்‌ உயிர்த்‌ து, 
சக்தி பெற்று வாழ்கின்றன னை றும்‌ 
சே சுகங்களில்‌ சொல்லியிருக்கிற து. இதைத்‌ 
தற்காலத்து தத்வ விசாரிகளும்‌ ஒப்புக்‌ 
கொள்‌.ஸூருர்கள்‌, ஒளியின்‌ சக்தியானது 


Digitized By Roja Muthiah Research Library 


9 


நோய்களைத்‌ தீர்ப்பதில்‌ மேனமை பெற 
ந்து. | 


 பாக்கயுள்ள இரண்டும்‌, அதாவ அ நீரும்‌ 
மண்ணும்‌, மற்ற மூன்றுக்கும்‌ சாழ்கதவை) 
அவத்றைவிடக்‌ குறைந்த அளவில்‌ ஈமக்குத்‌ 
தேவையானவை, இவவிரண்டிலும்‌ நேச 
உயர்ந்தது. “நீரிலேயே ஸகல மருந்து 
களின்‌ சக்திகளும்‌ அடக்கம்‌”? என்று 
வேதம்‌ சொல்லுகிறது, மண்ணின்‌ இன 
தீது உணவு எல்லாத்துக்கும்‌ தாழந்தத; 
குறைந்த அளவில்‌ ஈன்மை; அதிகமானால்‌ 
தீமை. 
மண்‌ என்பது உணவுப்‌ பொருள 
களின்‌ உற்பத்திக்கு மூலமாவதால்‌, சாம்‌ 
உண்ணும்‌ உணவை மண்‌. என்று குறிக்‌ 
கலாம்‌. மண்ணின்‌ விளைவான பொருள்‌ 
களையே நாம்‌ உணவென்று மதித்து, இவ 
வுணவுக்கு மேலான ஆகாயம்‌ முதலிய, 
கான்கு உணவுகளை நாம்‌ மதிக்கவில்லை, அது 


Digitized By Roja Muthiah Research Library 


10 


னால்‌ அவற்றின்‌ சக்திகள்‌ சம்மிடம்‌ குறை 
றது, இநத சக்திக்‌ குறைவினால்தான்‌ 


சகாரய்கள்‌ வருகின்றன. 


கோயின்மைக்கும்‌, பூர்ண சக்திக்கும்‌ 
இன்றியமையாத வழியாவது, மண்ணின்‌ 
இன தது உணவை அதன மிதத்தில்‌ உட்‌ 
கொள்ளுவதும்‌, மிதம்‌ திவறியிருர் தால்‌, 
அதற்குப்‌ போதுமான பரிகாரத்தினால்‌, 
குற்றத்தை மாற்றுவதும்‌, மற்ற நான்கு 
உணவுகளையும்‌ அதிகமாக உட்கொள்ளுவ 
அமாம்‌, 


ஆகாயமே உயிரின்‌ முதல்‌ உறவு, 
என்று முன்‌ சொன்னோம்‌. தொழிலும்‌* 


* “தொழில்‌' என்னும்‌ பதம்‌, ஈம்‌ உடலில்‌ 
தானாகவே உயிரானது ஈடத்தும்‌ தொழில்‌, 
க்ஸரதீஅ, கரணல்களால்‌ நாம்‌ செய்யும்‌ மற்ற 
வேலைசள்‌, இவைகள்‌ எல்லாவற்றையும்‌ குறிக்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


11 


ஓய்வும்‌, இரண்டும்‌ சமப்பட்டிருப்பது, 
ஆகாய உணவைப்‌ பெறும்‌ உபாயமாகும்‌, 
தொழிலினால்‌ ஆகாய சக்தி செலவாறெது, 
ஓய்வினால்‌ ௮து மறுபடி நிறைவடைகிறது, 
ஓயவே முதல்‌ மருந்தென அறியவேண்டும்‌. 


ஆகாய சக்தி ஈம்‌ உடம்பில்‌ தேனை 
யான அளவுக்கு இருப்பதற்கு அடையாளம்‌ 
இயற்கைப்பசி, பசி என்பது ஒரு தெய்‌ 
விகமான மருந்து, பசியை ஸங்கடத்தைக்‌ 
கொடுக்கக்கூடிய சக அருவாக நினைத்து 
அது நம்மைச்‌ கிட்ட. நெருங்காதபடி முன்‌ 
ஜாக்‌ரரதையாக, அதற்கு விரோதியான 
உணவை வயிற்றில்‌ ௮டைத்துவிடவேண்டு 


கும்‌. சாப்பிட்ட உணவு, தண்ணீர்‌, மூச்சுக்‌ 
காற்று, ஒளி, இவற்றையெல்லாம்‌ தன்‌ மயமாக்‌ 
இப்‌ பயன்படுத்தி, உள்ளே ஏற்படும்‌ சசடுகளைப்‌ 
போக்‌, உடம்பை சுத்தமாக்குவ.த, இவற்றை. 
யெல்லாம்‌ உயிரின உழைப்பாக மதிக்கவேண்டும்‌, 


Digitized By Roja Muthiah Research Library 


12 


மென்று நின்ப்பதும்‌, அனுவஷ்டிப்பதும்‌ 
பாப புத்தி. இதுநற்சாஸ்‌ கரமான பகவத்‌ 
தீகையின்‌ கருத்‌ தென று காணலாம்‌. 
ஏனென்றால்‌ “கான்‌ ஜாடராகனியா ஜீவப்‌ 
பி ரரணிகளின்‌ உடலில்‌ நின்று பிராணன்‌, 
அபானன்‌ என்ற சக்திகளோடு கூடி கால 
வகை உணவுகளை ஜரிக்கிறேன'? என்ற 
இதா வாக்கிய த திலை ஜீரண சக்தியானது 
பகவானுடைய அம்சம்‌ என்று பொருள 
படுவதால்‌ அந்த சக்தியானது தன்‌ வேலை 
க்கு தயாராயிருப்பதைக்‌ குறிக்‌ க்கு ம்‌ 
உணர்சசியாயெ பசயெனபது ஈமக்கு 
வீராதுயாக மாட்டாது, என்றுதான்‌ 
கொள்ள வேண்டும்‌. பசி கொஞ்சமாவது 
மதகத்தில்‌ மீதப்படும்படி, உணவை குறை 
தூதுச்‌ சாப்பிட்டால்‌ ௮து கணக்கில்லாத 
நன்மைகளைச்‌ செய்யும்‌, “எப்பொழுதும்‌ 
கோயற்றும்‌ பரிசுத்த மனதுடனும்‌, ஆனந்‌ 
தியாகவும்‌ இருப்பதற்கு வழியாவது 
பசியை முற்றிலும்‌ அணைத்துவிடாமல்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


13 

பாதுகாப்பதே”, என்று ஒரு அமெரிக்கா 
கண்டத்து ஞானி சொல்லுஇரார்‌. ஈம்‌ காட்‌ 
டில்‌ பசித்‌ இரு?? எனபது யோக நெறியின்‌ 
விதி. டசியென்பது ஜீவ சச்‌ நியாசையால்‌, 
உணவை ஜரிச்கும்‌ வேலையிலே 2ய முழுமை 
பும்‌ செலவிட.ரமல்‌ அதை ம்‌ தப்படு, தினால்‌, 
அப்படி மீதப்படும்‌ சக்தியானது ஈம்‌ பண்‌ 
டைகாலதஅ நோயகளை யெல்லாம்‌ களைந்து, 
நமக்கு கோயின்மை என்ற மகா பாக்கியத்‌ 
தைத தாப்‌ போதுமான தாக இருக்கலாம்‌. 


௮சேகமாய்‌ எவனும்‌ சேவையான 
(நேரம்‌ பொ அமையுடன சாப்பிடாமல்‌ 
கா்‌ திருப்பானாகில்‌, பசி *எழம்‌, அதற்கு 
முன்னாடி. பலவித கப்பான காரணர்களால்‌ 
சாப்பிடுவோர்‌ என்றைக்கும்‌ மீளா சோயா 








* படியின்‌ குறிகளைப்பற்றி விவரமாக இய 
ந்கை இல்லத்தார்‌ பிரசுரிச்திருக்கும்‌ (பூரண 
சக்தி என்னும்‌ நூலில்‌ சாணலாம்‌, 


Digitized By Roja Muthiah Research Library 


14 


விகே. அவர்களிடம்‌ உள்ளே நோய்‌ 
களின்‌ வித்துக்கள்‌ வளர்ச்துகொண்டே 
யிருக்து, ஒரு சமயம்‌ வெளிப்படையான 
நோயாக உருக்கொண்டு பீடிக்கும்‌. முன்‌ 
டையே இப்பாப வழியை விட்டு, இயற்கை 
நெறியை சாடுவார்களானால்‌ அப்படி 
வரக்‌ காத்திருக்கும்‌ நோயினின்றும்‌ மீண்டு, 


பூர்ண சுகம்‌ பெறுவார்கள்‌. இது ஸதயம. 


தருவளளுவ நாயனாூ திருக்குறளில்‌ 
'மருக்து” என்னும்‌ அதிகாரத்‌ தில்‌ நோயற்ற 
வாழ்விற்கான ஒழுக்கத்தை வர்ணிக்கிறார்‌. 
மருக தென வேண்டாவாம்‌ யாக்கைக்‌ 
கரும்தியத அற்றது போற்றி யுணின்‌, 
முன்‌ உண்ணப்பட்ட உணவு முற்றி 
லும்‌ உடலைவிட்டு ௮ற்றதை அறிந்து 
உண்ணுபவனுக்கு கோய்‌ வராது; மருந்து 
களே அவனுக்கு வேண்டாம்‌ என்பதே, 
மாறுபாடில்லாத உண்டி மறுத்தண்ணீன 
ஊறுபாடில்லை உயிக்கு. 


Digitized By Roja Muthiah Research Library 


15 


இந்த குறளில்‌, பொதுவாய்‌ உடலுக்கு 
உகந்த உணவை குறைக்‌ தண்ணல்‌ வேண்‌ 
டும்‌, இல்லாவிட்டால்‌ கோய்வரும என்று 
சொல்லுகறார்‌. 
இழிவறிச்‌ துண்பான்‌ கண்‌ இன்பம்போல்‌ 
(ரிக்கும்‌, 
கழிபேரிறையான்‌ கண்ரோய்‌. 
குறைத்துண்ணுவ திலும்‌, . உடலின்‌ 
தேவை யளவுக்குச்‌ சிறிதும்‌ அ திகப்படாத 
படிக்‌ குறை த்துண்ணலே மேன்‌ மையான து; 
௮ தனால்‌ கோயின்மை மாத்‌ திரமல்லாமல, 
இடையமு இன்பமும்‌ ஏற்படும்‌ எனறு 
சொல்லுகிரறா. 
குறைத்‌ துண்ணுவதினால்‌ உயிர்‌ சக்து 
மீதப்படுத்தட்பட்டு, உடலில எங்கும்‌ பரவி 
நிற்கிறது. இம்மாதிரி சக்தி நிறைவு பெற்ற 
ஒருவன எத்தொழில்‌ செய்தாலும்‌, அவனு 
டைய இயற்கை இன்பம்‌ அவனை விட்டுப்‌ 
பிரியாது. வேலை யென்பது அவனுக்கு விளை 


Digitized By Roja Muthiah Research Library 


16 


யாட்டாக அமையும்‌. உலகப்போக்கில்‌ 
வரக்கூடிய மற்ற அன்பங்களையும்‌ அவன 
சுலபமாக பொறுத்துக்‌ மெகொள்வான்‌. 
“டு தாழில்‌ புரிந்தாலும்‌, அனபங்களுக்கு 
ஆளானாலும்‌ சக்தி குனறியிருப்பதே 
குறை? என்று ஆங்கிலக்‌ கவியரசராயெ 
மில்ட்டன்‌ பாடியிருப்பது உண்மையே. 


தியளவின தித்‌ தெரியான்‌ பெரி தண்ணின்‌ 
கோயள வின்றிப்படும்‌. 


பசியாயெ தீயின்‌ அளவுக்கு ௮ இப்பட 
உண்ணுதெவனிடம்‌ ே நோய்கள்‌ மிகுக்திருக்‌ 
கும்‌, என்று இதன்‌ பொருள்‌. ஆமாசயத்தி 
லும்‌ சிறு குடலிலும்‌ சுறக்கும்‌ ரஸத்தின்‌ 
அளவு தீயளவிற்குத்‌ தகுர்தாற்போல்தான்‌ 
இருக்கும்‌, இந்த ரஸததின அளவுக்குத்‌ 
தகுந்தாற்போல்‌ ௮காரத்தின்‌ அளவும்‌ இரு 
க்கவேண்மும்‌. இதற்கு மேற்பட்டால்‌ ஜீ 


ணம்‌ சரிவர நடக்காது. 





Digitized By Roja Muthiah Research Library 


11 


பசிச்து சாப்பிடும்‌ போது பரபரப்பு 
ஏற்படா இ--வேகமாய விழுங்க இச்சையுண்‌ 
டாகாது. ஸாத்வீக உணவையே நாம்‌ அப்‌ 
போது நாடுவோமாகையால்‌, அதைக்‌ கடி 
கீது நன்ராய்‌ மென்று, சாந்தமாய்‌ வாயில்‌ 
பெறவேண்டிய பக்குவம்‌ பூரணமான பின 
விழுங்கும்படிக்கே நேரும்‌. இப்படி உண்ட 
தால்‌ போதுமான அளவு உணவு உண்ட 
பின்‌ ஐரு ஏப்பம்‌ வரும்‌. இது வந்தவுடன்‌ 
நிறுத்தவேண்டும்‌. இதன்‌ பின்‌ உணவின்‌ 
சுவை குன்றும்‌. சரியான உணவை நல்ல 
பசியுடன்‌ உணவு தர்மவிதிப்படி உண்டு, 
மித மிஞ்சாமல்‌ நிறுத்தி எழுந்ததற்கு ஒரு 
அடையாளமுண்டு. அதாவது தெஹமாத்தி 
யந்தம்‌ நிறைந்த உத்லாகம்‌. உண்டபின்‌ 
எல்லோருக்கும்‌ ஏற்படுகிற மயக்கம்‌ 
இபாது. 


நற்பசியை பெற வேண்டுமானால்‌ 


சேேஹத்தின்‌ சக்தியை இயற்கையான வேலை 


Digitized By Roja Muthiah Research Library 


18 


(கந்தவனமமைத்தல்‌, துணி துவைத்தல்‌) 
களின்‌ வாயிலாக வளர்த்து வருவதே 
முறை, சோம்பேறிகளுக்கு ஈல்ல பசி, ஸாத்‌ 
வீக உணவில்‌ பற்று, ஏற்பட இடமில்லை. 


இதுவரை நாம்‌ எப்பொழுது உண்ண 
வேண்டுமென்று பார்த்தோம்‌. இஸி நம்‌ 
உடலுக்கு உகந்த உணவு எது எனறு கவ 
னிப்போம்‌. உகந்த உணவானது உயிருக்கு 
உதவியாயிருப்பது; நோயச்‌ சரக்குகள்‌ 
உடலில்‌ குவியாமலிருப்பதற்கு ஏற்ற 
உணவே அதுவாம்‌; சகோயச்சரக்குகளை 
வெளியேற்றும்‌ தொழிலாகிய கோயில்‌, உயி 
ருக்கு உதவி செய்வ தம்‌ ௮ தவே. இவ்விரு 
வகை உதவியாலும்‌, அவ்வுணவு உடலு 
க்கு ௨௧௩௫ உணவு எனப்படும்‌. 

எந்த உணவுப்பொருளானாலும்‌, அதன்‌ 
எல்லா சத்துக்களுடனும்‌ அதை உண்ணு. 
வதே இயற்கைக்கு ஒத்ததாகும்‌. சத்துக்‌ 
களைப்‌ பிரித்து, சில வற்றை விலக்கி, பாக்கி 


Digitized By Roja Muthiah Research Library 


ROJA MUTHIAH 

47, HOSPITAL STPIET 

19 KOTTATUR-823 106 

P.M. DIST~INDIA 

யை மட்டும்‌ உண்ணும்‌ நாகரீக மக்களிடம்‌ 
நோய்கள்‌ மிகுந்து வருவதைப்‌ பார்க்கலாம்‌. 
உணவுப்பொருள்களை திட்டி மினுக்குவ இ 
னாலும்‌, இவைகள்‌ வேகவைத்த நீரைக்‌ 
கொட்டுவதனாலும்‌, உணவின்‌ இரண்டு 
முக்கியமான சத்தக்கள்‌* (உயிரணுக்கள்‌ 
Vitamin, உயிர்‌ உப்புகள்‌) இழக்கப்படு 
கற. இந்த சத்துக்களுக்கு உடம்பின்‌ 
பிணியைப்‌ போக்கவும்‌, உடலுக்கு ஆரோக்‌ 
கியத்கை கொடுக்கவும்‌ சக்தி உண்டு, ஈம்‌ 
தெக நிலையை காப்பதற்கு உணவின்‌ ஒழு 
சச முக்கியம்‌, மற்றவை முக்கியமல்ல. 
இதற்கு ஒரு உதாரணம்‌ உண்டு, மேல்‌ 
நாடுகளில உயர்க்த ஜாதிக்‌ குதிரைகளை 
மிகவும்‌ ஊக்கத்துடன்‌ வளர்ப்பதுண்டு, 


அவைளுடைய இனி விஷயத்தில்‌ மிக 
* உணவின்‌ சத்துக்களைப்பற்றி, “பத்‌ திய 


உணவு” என்னும்‌ தூலில்‌ விளக்கமாகக்‌ காண 
லாம்‌. 


Digitized By Roja Muthiah Research Library 


20 


வும்‌ கவனம்‌ செலுத்துவார்கள்‌. தேக 
வலுவும்‌ சுருசுருப்பும்‌ குன்ருமலிருப்ப 
தற்குத்‌, தக்க உணவு இன்னது, என்பதைக்‌ 
குதிரை வளர்ப்பவர்கள்‌ நன்றாய கண்டு 
பிடி த திருக்கிழுர்கள்‌. அப்படி வளர்க்கப்படும்‌ 
குதிரைகள்‌ மிகவும்‌ நேர்த்தியாயும்‌, கோயற்‌ 
அம்‌ இருக்னெறன. அக்குதிசைகளை கட்டி 
வைக்கும்‌ லாயககள்‌ எவவள:ஃவா அசுத்த 
மாயிருந்காலுக்கூட, அவைகளுக்கு கோய்‌ 
உண்டாவதில்லை. அனால்‌ மனிதரோவென்‌ 
றல்‌, சுத்தமான வாய ஸஞ்சாரமுளள பங 
களாக்களில்‌ வசித்தாலும்‌, ஸ்நானம்‌ முத 
வீய வெளி சுத்திக்கான கார்யங்களை சரத்‌ 
 தையுடன நடத்திக்‌ கொண்டு வந்தாலும்‌, 
நோயாளிகளாகவே யிருக்கிராகள்‌; எந்த 
கோய்‌ கிருமி வந்து தங்களைத்‌ தாக்கி 
விடுமோ என்ற பயத்திலேயே காலங்கழிக்‌ 
கிறார்கள்‌, அவர்கள்‌ தேகம்களின்‌ உட்புற 
மானது, இயற்கைக்கு மாரானபடி உணவை 


சாப்பிடுவ கனாலுண்டாகும்‌ அசுத்தத்தினால்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


al 


நிரம்பியிருக்கிற து. அறிவின்மையும்‌, சுவை 
யின்பத்‌ திலுள்ள ஆசையும்‌ தான இதற்குக்‌ 
காரணம்‌, ஆகையால்‌ உணவே வைத்திய 
சாஸ்திர தீதின்‌ முக்கிய அம்சம்‌, 


உணவு மனதையும்‌ பாதிக்கிறது. 
மனது ௮ன்னமயம்‌ என்று வேதம்‌ கூறுகி 
றது. மனிதனுடைய முக்குண க்களுக்கு 
(சாத்விகம்‌, ராஜஸம்‌, தாமஸம்‌) ஏற்றவாறு 
உணவில்‌ மூன்று வகைகள்‌ (ஸாத்விக 
உணவு, ராஜஸ உணவு, தாமஸ உணவு) இரு 
க்கின்றன. தாமஸ்‌ உணவுகளேல்லாம்‌ அசுத்‌ 
தமானவைகள; சுத்த தேகமளளவனுடைய 
மூக்குக்கு வெறுப்பை உண்டு பண்ணுகிற 
வைகள்‌. இவற்றில்‌ சில இயற்கையாகவே 
அசுத்தம்‌; மாமிசம்‌, புகையிலை, வெள்ளைப்‌ 
பூண்டு, வெண்காயம்‌, முள்ளங்கி முதலியவை, 
சில அசுத்தம்‌ பெற்ற ஸாத்வீகப்‌ பொருள 
கள்‌; காலஞ்சென்ற பால்‌, தயிர்‌, மோர்‌, கள 
சாராயம்‌, அதிக நேரம்‌ நீரில்‌ ஊரவைத்த்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


22 


தான்யங்கள்‌, முதலியவை, ராஜஸமான 
உணவுகள, சதையில்‌ சொல்லிய பிரகாரம்‌ 
கசப்பு, புளிப்பு, உப்பு, அவர்ப்பு, உறப்பு, 
அ திக சுவை, காரல்‌, இவ்வித சுவையுள்ள 
வைகளே. உணடபை இயற்கைப்படி 
மென்று உண்ணுவதற்கு இச்சுவைகள உத 
வாது, இதனால இயற்கை அளவுக்கு மேல்‌ 
அதிகமாக சாப்பிட நேரிடும்‌. ராஜஸ தா 
மஸ வகைகளில்‌ சேராதவை தான்‌ ஸாத்வீக 
மானவை. சுத்தமான பச்சைப்‌ பால்‌, மந 
தமான தித்திப்புள்ள பழங்கள்‌, தேங்காய்‌, 
வாதுமை, முதலிய பருப்புகள்‌, மேலே 
குறித்த குற்றங்களில்லாத காய்கரிகள்‌ 
தானியங்கள்‌, இவை ஸாத்விகமான உணவுப்‌ 
பொருள்கள்‌. 


ஸாத்விச உணவுகளில்‌ பால்‌, பழம்‌, 
இளந்தேக்காய, இவை மேலானவை. 
இவைகளுக்கு ௮டுத்தபடியாக சொல்லக 
தக்கவை காய்கரிகளாகும்‌. இவ த்‌ றில்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


23 


பழுத்த காயகரிகள்‌ (பறங்கிப்பழம்‌), வேர்க்‌ 
கனிகள்‌ (கிழங்குகள்‌), முதலியவையும்‌ சேர்‌ 
ந்திருக்சின்மன, உலக சிருஷ்டியில்‌ இக்‌ 
கனிகளே ஜீவர்களுக்குப்‌ பிரதான உண 
வாக எறபட்டிருக்கின்றன. அனால்‌ இக்‌ 
காலத்தில்‌ நாம்‌ தான்யங்களையே உணவாக 
வும்‌, அவைகளை சிறப்பிக்க மாத்திரம்‌ காய்‌ 
கரிகள்‌ யோக்கயமெனறும நினை கரம்‌. 
இது கண்டிக்கத்தக்கது. காய்கரிகளில்‌ 
உடலுக்குத்‌ தேவையான ஸத்துக்கள்‌ 
பெரும்பான்மையும்‌ பூர்ணமாயிருக்கன்றன. 
அவற்றில்‌ குூறைவாயுள்ளவை மெய்‌, 
பிசுக்கு, என்பவைகதான்‌. நெய்‌ ஸத்தானது 
தேங்காய, வாதுமை முதலியவற்றையும்‌, 
பிசுக்கு ஸத்தானது மிதமாகக்‌ கடலை 
- முதலிய தான்யங்களையும்‌, உபயோடத்து 


அடையக்கூடும்‌, 


இது வரையில்‌ உணவைப்பற்றின 
முக்கிய நியமங்களை கவனித்தோம்‌, இவை 


Digitized By Roja Muthiah Research Library 


24 


ரோயற்ற வாழ்விற்கு பிரதானமானவை, 
இணி நோயுற்றகாலத்‌ தில்‌ இயற்கை நெறி 


யின்படி நாம்‌ செய்யவேண்டியது என்ன? 


கர்ப்பத்தில்‌ அணுவளவான பிந்து 
வான ௮ உணவினாலேயே பெரிதாக, சிசுவா 
கிறது, பின்னும்‌ உணவினாலே வளர்ந்து 
மனிதனாகிறது. உணவைத்‌ தவிர மருந்‌ இனா 
லாவது, மண்ணினத்தைச சோந்த மற்ற 
தால்‌ ஆவது வளரவில்லை, ஆனால்‌ உணவு 
டன்கூட ஜலம்‌, சூர்யவொளி, வாயு, இவை 
களும்‌ உதவுவது பிரத்தியக்ஷம்‌. அகாசம்‌ 
உதவுவது மாத்திசம்‌ சூக்ஷமாயிருக்கிற து; 
அதாவது தேகத்தின்‌ நாடிகளில்‌ பசி 
முதலிய சக்தியாக விளங்கும்‌ பிராணனுக்‌ 
கேது முக்கிய அதாரமென்ற அறியப்‌ 
படுகிறது. சைத்திய உபநிஷத்தில்‌ 
பிராணமய தேகத்துக்கு அகாசமே ஆத்மா, 
அதாவது ஜீவன்‌, என்று வாணிக்கப்படு 
றெ௫. இதனால்‌ ஈம்‌ தேகம்‌ பஞ்ச பூதம்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


2௦ 


களினால்‌ ஆஃ, அதனாலயே உயிர்த்திருக்‌ 


இன்ற த, என்று காணலாம்‌. 


இப்பஞ்ச பூதங்களும்‌ நம்‌ தேகத்து 
க்கு உணவுகள்‌ என்றே நாம்‌ அறிய வேண்‌ 
டும்‌, இவற்றில்‌ தாரதம்மிய மெப்படி யென்‌ 
ரூல்‌, சூக்ஷமமானது மேலான, ஸ்தூல 
மானது தாழ்மையான த, என்பது முடிவு. 
ஆகாசமே முக்கியமான உணவு; பசி மந்தத்‌ 
கததால்‌ தூக்கம்‌ குறைந்தால்‌, ஆயுள்‌ 
குறைவதும்‌ தவிர நோய்களும்‌ மிகுதி 
யாகின்றன. உபவாலமும்‌ தூக்கமும்‌ 
ஆகாசமென்ற உணவைப்‌ பெறும்‌ காலம்‌, 
வாயுவும்‌ ஒளியும்‌ இதற்குக்‌ கீழ்ப்பட்டவை 
யானாலும்‌ ஹலத்தைவிட்‌ முக்கியம்‌, ஜல 
மானது அனனம்‌ முதலிய உணவைக்‌ 
காட்டி லும்‌ முக்கியம்‌, இதனாலேயே ஜலமே 
பிராணனுடைய உணவு எனறு சார 
கொக்கிய உபநிஷத்‌ தின்‌ கற்பனை. அன்னம்‌, 
காய்கரி இலை எல்லாவற்றிற்கும்‌ தாழ்ந்க 


Digitized By Roja Muthiah Research Library 


20 


வை. . அனாலும்‌ இவைகளே கம்மைக்‌ 
கெடுக்க உதவுகின்‌ றன. இதனால்‌ காரத்‌ 
5 


தை உபமயாகிக்கும்‌ ஒழுங்கைப்‌ பற்றின 
அம்சசம வைத்திய கால்களில்‌ பெரும்‌ 
பாகமாகிறது. 


இவவைர்தையும்‌ இயற்கை யென்னும்‌ 
சக்தி தானே வினி2யாகத்‌ துக்கொள்ள 
வேண்டியிருக்கன்றகே தவிர நாம்‌ இவற்‌ 
மை எவ்விதத்திலும்‌ உபயோகப்படுத்த 
வில்லை, இவ்வைந்கைக்கொண்டு எந்த சக்த 
யானது தேகத்தை உண்டாக்கிற்றே அதே 
சக்தியான அ, தேகத்கை விட்டு அகலாமல்‌ 
காத்துவருகிறது என்ற வைதிக தத்துவத்‌ 
தை நாம மறக்கக்‌ கூடாது. கோய்‌ நேர்க்‌ 
தால அந்த சக்திக்கும்‌ நாம்‌ கெட்ட மன 
தினாலும்‌, தேகத்தைத்‌ தப்பாகத்‌ தொழிற்‌ 
படுத்துவதினுலும்‌, அரோகம்‌ செய்த 
தாலேயே வந்தது, என்று காணவேண்டும்‌. 
அப்போது இயற்கையானது நாம்‌ செய்த 


Digitized By Roja Muthiah Research Library 


21 


துரோகத்தின்‌ கேட்டைப்பரி கரிக்க, 
ரோயை உண்டுபண்ணுறெதே யொழிய, 
வேறு ரோயக்குச்‌ காரணமிலலை, 


இகத சமயம்‌ தேகத்தைப்‌ பழுது 
பார்க்க யார்‌ லாயக்காவார்கள்‌? தேகத்தை 
உண்டாக்கிய சக்திய நேரில்‌ அதைப்‌ 
பழுதுபாரச்க முயறசித்திருக்கும்போது 
மனிதரால்‌ அக வண்டிய தென்ன? வைத்தி 
யர்கள்‌ தேவையில்லை. எல்லோரும்‌ தூரப்‌ 
போகட்டும்‌. 


இக்கருதகைக்‌ கொண்டுதான்‌, ஸர்‌ 
உவில்லியம்‌ ஆஸ்லர்‌ என்னும்‌ *வைத்திய 
சிரோமணி சொன்னார்‌: “இன்ன தன்மைய 
தென்று விளங்காத மருந்துகளை கொஞ்ச 
மேனும்‌ அறியப்படாத தேகங்களுக்குள்‌ 
நாம்‌ செலுத்துகிறோம்‌,” என்று தேக தத்துவ 
மான அ மனிதர்களால்‌ அ௮றி.பக்கூடியகன்று, 
அதை ரிபேர்‌ செய்வதற்கு மருந்‌ து கள்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


28 


உதவி, என்று நிச்சயமாகச்‌ சொல்ல இட 
மில்லை என்று வைத்தியர்களே ஓப்புகிறார்‌ 
கள்‌. விவேகமுள்ள வைத்தியர்கள்‌ ஒப்பு 
இருர்கள்‌. மற்றவர்‌ வேறு பேச்சுப்‌ பேசுவார்‌ 
கள, 


மைசூர்‌ சமஸ்தானத்தில்‌ தாவண 
கரே என்ற இற்றநூரில்‌ இயற்கை வைத்தி 
யத்தில்‌ கம்பிக்கையுள்ள ஒரு பிராமணர்‌: 
இருந்தார்‌. வர்‌ வீட்டில்‌ ஒரு சமயம, 
எருமைக்‌ கன்று மிகவும்‌ நோய்ப்பட்டு, 
மருக்‌.து களால்‌ குணம்‌ பெறாமல்‌, சாகும்‌ 
நிலைமைக்கு வந்ததாகக்‌ காணப்பட்டது, 
இயற்கை நம்பிக்கையுளளவமென்று முன்‌ 
குறிக்கப்பட்டவர்‌ இது கண்டு, கன்றை 
மற்றவை போல கட்டிவைப்பது தேவை 
யில்லை, வீண்‌ கொடுமை, ௮தை சுயேச்சை 
யாக கட்டவிழ்த்துவிழிவது நலம்‌, என்று. 
நினை த்தார்‌, அவ்வாறே செய்யும்படி வேலை 
யாளை ஏவினார்‌. அவன கன்றைக்‌ கட்ட 


Digitized By Roja Muthiah Research Library 


29 


விழ்த்துவிட்டான. சன்று உடனே கானி 
ருந்த நிழலான இடத்தைவிட்டு வெளியி 
லுள்ள வெட்டவெளியை கோக்கிச்‌ செல்ல 
முயன்றது, இதைக்கண்ட ஆள கன்றை 
மறுபடி கட்டிவிடவேண்டுமென்று கருதி 
னான்‌. கனவாமினா அக்கனறின இயற்கை 
யறிவு அப்படி வெயிலிற்குப்‌ போகும்படி. 
அதைத்‌ தூண்டுகின்றது, என்று நினைத்து, 
ஆளைத்‌ தடுத்தார்‌. கன்று வெயிலில்‌. 
போயிருந்து, கதிரவன்‌ ஒளியில்‌ திருப்தி 
யாகக்‌ குளித்தது. பின்‌ நிழலுக்கு வந்து, 
குளிர்க்க தண்ணீர்‌ குடித்தது. உணவை 
மறுத்தது. இயற்கை வைத்தியத்தில்‌ 
இவை தான்‌ மருந்துகள்‌, என்று முன்னே 
யே தெரிந்துகொண்ட அவவீட்டார்‌ யாவ 
ரும்‌, சர்மா? வைத்தியமானது இக்கன்று 
க்கு எப்படித்‌ தெரிந்தது, என்று வியந்தார்‌ 
கள. இவ்வாறே மூன்று காள உபவாஸம்‌. 
முதலான மருந்துகளால்‌ எருமைக்‌ கன்று 
நோய்‌ நீங்கி நின்றதைக்‌ கண்டு, இனனும்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


50 


வியப்படைஈதனர்‌. இயற்கை வைத்திய 
நிபுணரான திரு. லஃூமண சர்மாவிடம்‌ 
இக்கதையை அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 
சிரித்துச்‌ சிரித்துச்‌ சொன்னார்களாம்‌. 
செயற்கை வைத்தியத்தில்‌ மயக்க, 
அதிவிழர்‌ த கிடக்கும்‌ மானிடருக்கு இவ்‌ 
வெருமைக்‌ கன்றுதான்‌ உத்தம குருவா 
கும்‌. 
யுக்தி யுக்தம வசோச்‌ இராஹ்யம்‌ 
பாலாதபி சுகாதபி, 
அக்யத்‌ தருணமிவ தயாஜ்யம்‌ 
அப்யுக்தம பதமஜநமநா. 
_— யோகலாசிட்டம்‌, 


“கியாயம்‌ 6 பொரும்‌; தய வசனமான அ, 
குழவி ௦ சொன்னாலும்‌, சளி சொன்னாலும, 
மதிக்கத்‌ த கும்‌; மற்றது, பிரமனே சொன்னா 
லும்‌, துரும்பாக மதித்துது தள ள்ள சீதகும்‌,"' 
என்று இதன்‌ பொருள்‌. எருமைக்‌ கன்று 


Digitized By Roja Muthiah Research Library 


51 


னாலும்‌, காட்‌ “டியவறி ஈல்வழியென்று கண்டு 
அதை நாகரிக மனிதர்‌ பின்பற்றத்ககும்‌, 


ஆகையால்‌ சோய்‌ வருங்கால்‌, இயற்‌ 

கை பென்னும்‌ சக்திக்கு உபகாரமாக 
மேலை கண்ட ஜந்து உணவுகளை 
மருக்துகளாகக்‌ கொள்ளவேண்டும்‌. முதல்‌ 
உணவு உபவாஸம்‌, ஓய்வு, தூக்கம. இரண 
டாவது வெட்டவெளியில்‌ உலாவும்‌ சுத்த 
வாயு, மூன்றாவது சூரியவெளிச்சம்‌. நான 
காவ து ஜலம்‌, ஆசமனம்‌, மேலே ஈரத்துணி 
கவசம்‌, காபி ஸ்சானம்‌, முதலிய ஜலவைத 
இய முறைகள்‌, ஐந்தாவது நற்பசிவரும்‌ 
போது இயற்கையும்‌ மிதமும்‌ அன உணவு, 
இதைத்தவிர வேறு மருந்து ஒன்று வேண்‌ 
டும்‌, அதாவது இயற்கை எனற வைத்தி 
யனிடம்‌ பூர்ண நம்பிக்கையும்‌, மனசாந்தியு 


மே. 


இந்த ஆ௮ மருந்‌ துகளை த்‌ தவிர, காம்‌ 
கையாண்டுவரும்‌ மறற மருக்‌துகளெல்லாம்‌ 


Digitized By Roja Muthiah Research Library 


௦2 


தற்கால சாட்‌ தியாக குணம்‌ தருகிற 2த 
தவிர, கோயின்‌ மூலகாரணத்தை உடலி 
னின்று போக்கு, உடலை சுத்தம்‌ செய்வ 
தில்லை, பெரும்பாலும்‌ இம்‌ மருந்துகள்‌ 
விஷக்கன்மையன. அவைகள்‌ உடலின்‌ மாம 
ஸ்தானங்களில்‌ இருந்துகொண்டு, உயிரின்‌ 
மீவலைகளுக்குச்‌ தடை செய்கிறது, கோயின்‌ 
தொர் இரவிலிருந்து தப்புவதற்காக அடிக்‌ 
கடி. விஷ மருந்‌ துகளை உட்கொள்குவ தால்‌, 
நீடித்த தாகவும்‌, சகடுமையாகவு ள்ள வீயா தி 
கள்‌ உண்டாகின்றன. ஒரு வியாதிக்கு 
மருந்து கொடுத்தால்‌, அது அந்த வியாதி 
யைக்‌ கண்டித்து, இன்னொரு வியாதியை 
உண்டுபண்ணுகிறது. இதன ல சான்‌ 
உலகில்‌, புதுப்புது மருச்துகள்‌ உபயோ 
இக்க, புதிப்புது வியாதிகள்‌ உண்டாகின 
ஹன. ஆகையால்‌ இம்மருக்துகளினால்‌ ஒரு 


பொழுதும்‌ நன்மையே கிடையாது. 


Digitized By Roja Muthiah Research Library 


இயற்கை வைத்த தியா 
கி, லஷ்மண சர்மா , ஏ., பி. எல்‌., என்‌, டி 
அவர்கள்‌ தமிழில்‌ இயற்றிய 


வைத்திய நூல்கள. 


ட்‌ 
1. பூரண சத்து டா 4 
2, உபவாஸ ததவம்‌ டட அணா 4, 
3. பத்திய உணவு டட அணா இ, 
4. மருந்தில்லா வைத்தியம்‌... அணா 4, 
0. வாயு பலம்‌ அணா இ, 


இவற்றில்‌ சொயற்ற வாழ்வின்‌ முறைகளும, 
ரோயின்‌ சிகிச்சைக்கான வைத்திய மூறைகளும்‌, 
வீரிவாய்‌, சாஸ்‌இர ரகசியல்களுடன நிரூபித்‌ திருக்கின 
அ, இவைகளை வைத்துச்கொண்டு, அவரவர்‌ தமக்‌. 
குத்தாமே வீட்டில்‌ வைத்தியம்‌ செய்தகொள்ளலாம்‌, 
சித்‌ இரப்‌ படங்களுடன்‌ கூடியது, 


விலாலம்‌:— 


இயற்கை இல்லம்‌, 
பு அக்‌ காட்டை, ம. 1. RK. 


வாகாக 





Digitized By Roja Muthiah Research Library 


